APRIL/MAY 2028 


CSTA56 — தொல்லியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


es Artse NN 
ச ப்த்தி அ-- (10% 2 - 20 மதிப்பெண்கள்‌) 
க்‌ அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 
தொல்லியல்‌, விளக்கம்‌ தருக. 


2... தொல்லியலில்‌ காலம்‌ கணிக்கும்‌ முறைகள்‌ 
இரண்டினைக்‌ கூறுக? 


3. அகழாய்வு வகைகளுள்‌ ஏதேனும்‌ இரண்டினைக்‌ 
குறிப்பிடுக. 


4. கேரளத்தில்‌ அகழாய்வு நடைபெற்ற இடங்கள்‌ யாவை? 


5. கற்காலம்‌ நான்கு பகுதிகளாக எங்ஙனம்‌ 
பகுக்கப்படுகின்றன? 


6. இந்திய தொல்லியல்‌ துறையின்‌ தந்தையெனப்‌ 
போற்றப்படுபவர்‌ யார்‌? 


7. தமிழகக்‌ கல்வெட்டுகளில்‌ காணப்பெறும்‌ எழுத்து 
வடிவங்கள்‌ யாவை? 


4978 


10. 


11) 


12, 


18. 


தமிழி இசைக்கல்வெட்டு எங்கு? 
கண்டுபிடிக்கப்பட்டது. 


யாரால்‌? 


குஷாணர்கள்‌ எவ்வுருவம்‌ தாங்கிய தங்கக்காசுகளை 
வெளியிட்டுள்ளனர்‌? 


அகழ்வாய்வில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
நாணயங்கள்‌ யாவை? 


முத்திரை 


பகுதி ஆ-- (5 % 5 - 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


(அ) தொல்லியலின்‌ முக்கியத்துவம்‌ குறித்து விளக்கிக்‌ 
கூறுக. 


(அல்லது) 
(ஆ) தொல்லியலாளரின்‌ பணிகள்‌ குறித்து இயம்பிடுக. 
(௮) அகழாய்வு வகைகள்‌ குறித்தெழுதுக. 

(அல்லது) 


(ஆ) அகழாய்வில்‌ புரூஸ்புட்‌ ஆற்றியுள்ள தொண்டினை 
, விளக்கியெழுதுக. 


(அ) பழைய கற்காலம்‌-குறிப்பு வரைக. 
(அல்லது) 


(ஆ) இந்திய மட்கலப்‌ பண்பாடு குறித்த செய்திகளை 
விளக்கிடுக. 


2 4978 


14. 


15. 


16. 


1 


18. 


19, 


20. 


(அ) வட்டெழுத்துக்‌ குறித்த செய்திகளை விளக்கிக்‌ 
கூறுக. 
(அல்லது) . 
(ஆ) பாண்டிய நாட்டு வீரக்கற்கள்‌ குறித்த செய்திகளை 
உரைத்திடுக. 


(அ) குஷாணர்‌ கால நாணயங்கள்‌ குறித்தெழுதுக. 
(அல்லது) 
(ஆ) தமிழக அகழாய்வில்‌ கிடைத்த அயல்நாட்டு 
நாணயங்கள்‌ குறித்த செய்திகளைப்‌ புலப்படுத்துக. 
பகுதி இ-- (3 % 1௦ - 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 


தொல்லியல்‌ வகைகள்‌ குறித்துக்‌ கட்டுரைக்க. 


தமிழ்‌ நாட்டில்‌ நிகழ்வுற்ற அகழாய்வுகள்‌ குறித்த 
செய்திகளை உரைத்திடுக. 


இந்தியத்‌ தொல்லியல்‌ 


துறையினர்‌ 
பணிகளை விளக்கிக்‌ கூறுக. 


ஆற்றியுள்ள 


கல்வெட்டின்‌ வகைகள்‌ குறித்துக்‌ கட்டுரை வரைக. 


முத்திரை 


சிறப்புகளை 
எடுத்தியம்புக. 


நாணயங்கள்‌ குறித்த 


8 4978 


